நடரரஜ வடிவம்‌ 
தில்லைத்‌ திருநடனம்‌ 


* ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம்‌: 
மயிலாப்பூர்‌ : : சென்னை 
: விலை அணா 5 


சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துத்‌ தலைவரால்‌ 


பிரசுரிக்கப்பட்ட து 


உமை பதிப்பரளர்க்குரியது 
கான்காம்‌ பதிப்பு 
1944 
X5—11-44 


The Jupiter Press நாம்‌, Madras. 


உ 
திருச்சி ந்றம்பலம்‌ 
:.. நஇடரர்ஜ வடிவம்‌ 


“ பூங்கமலத்‌ தயனுமலர்‌ புண்டரிகக்‌ கண்ணானும்‌ 
£ தாங்குபல புவனமுமேற்‌ சகலமுமா யகலாத 
ஓங்குமொளி வெளீயேகின்‌ நுலகுதொழ-கடமாடுக்‌ 
ச்‌ தேங்கமழும்‌ பொழிற்றில்லைத்‌ திருச்சிற்றம்‌ பலம்போற்றி. 
“' ஆரணங்கண்‌ முடிந்தபதத்‌ தானந்த வொளியுலகற்‌ ) 
காரணங்கள்‌ பனைகடந்த கருணைதிரு வுருவாகப்‌ 
பேரணங்கி னுடனாடும்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்சேர்‌ 
சீரணங்கு மணிமாடத்‌ திருச்சிற்றம்‌ பலம்போற்றி.”” 


௨இந்கமங்கள்‌ இலக்கண நூல்கள்‌. சிற்சபேசனும்‌ 

£9 ற்றம்பலமும்‌ அவ்விலக்கணங்களாற்‌ கூறப்படுகின்ற 
இலக்கியங்கள்‌. இலக்கிய ஆராய்ச்சி 

இவரகமங்கவின்‌ யில்லாதோர்‌ இலக்கண நூலறிவு நிரம்‌ 
முடியு சிற்சபேசன்‌ பப்பெறார்‌; அதுபோலச்‌ சிற்சபேச 
னைத்‌ தெறிசியாத மாந்தர்‌ சவொகமப்‌ 

பாரு உணர்ந்து கொள்ளமாட்டார்‌. இனி, இலக்கிய 


% 


2 நடராஜ வடிவம்‌ 


நாலுணர்ச்சிக்கு இலக்கண வுணர்ச்சி இன்றியமையா 
திருப்பதபோலச்‌ சிற்சபேசனாகய நடராஜப்‌ பெருமா 
னுடைய அருள்வடிவத்தி னியல்பினைச்‌ சிறிதாவது 
உணர்ந்து கொள்வதற்குச்‌ சிவாகமவுணர்ச்சி இன்றி 
யமையாததாகின்றது. சிவாகமங்கள்‌ சிவவாக்கு. முற்‌ 
ஐறிவனாகிய இறைவன்‌ வேதாகமங்களை அருளிச்செய்தில 
னேல்‌, சிற்றறிவராகிய யாம்‌ அவனை யுணர்ந்து அவனது 
திருவடி க்‌ கமலத்தை யடைதல்‌ இயலாததொன்றாகும்‌. 
பிற்காலத்தில்‌ மதுரையிலிருந்து தமிறாராய்ந்த புலவர து: ' 
கவற்சியை நீக்கத்‌ திருவுளங்கொண்டு அருந்தமிழிலக்கண” 
நூலாகிய களவியலை அருளிச்செய்த தலைவன்‌ ஆதிநாளில்‌ 


வேதசிவாகமங்களை அருளிச்செய்தனன்‌. த்‌ 


*மதியியலு நெடும்புரிசை மணிமாட 
மதுரைககர்‌ மருவு சங்கம்‌ 
விதியியலு மிலக்கண நூற்‌ பொருளியலை ' 
யுணர்ட்துய்ய மேலோர்க்கின்பம்‌ 
பொதியியலின்‌ றமிழியலுங்‌ களவியலை 
யுவத்தளித்தபுலவன்‌ முன்னாட்‌ 
பதியியலும்‌ பசுவியலும்‌ பந்தத்தி னியலுமுற்றும்‌ 
. பகர்ந்தான்‌ மன்னோ.” 
இறைவனால்‌ அருளிச்செய்யப்பட்ட சிவாகமங்களும்‌ 
அவற்றின்‌ வழி நூல்களும்‌. இறைவனுக்கு உருவத்‌ இரு 
மனி யுண்டென்றும்‌ அவ்வுருவத்‌ திருமேனி “நடராஜர்‌, 


நடராஜ வடிவம்‌ 3 


சந்திரசேகரர்‌, உமாமகேசர்‌, ரிஷபாரூடர்‌, கல்யாண 
சுந்தரர்‌, பிஷாடனர்‌, காமாரி, காலாரி, திரிபுராரி, 
ஜலந்தராரி, .மாதங்காரி, வீரபத்திரர்‌, ஹரியர்த்தர்‌. 
அர்த்தநாரீசுவரர்‌, இராதர்‌, கங்காளர்‌, சண்டேசானுக்‌ 
தரகர்‌, நீலகண்டர்‌, சக்கரப்பிரதர்‌. கஜமுகா.நுக்கிறகர்‌, 
சோமாஸ்கந்தர்‌, ஏகபாதர்‌, சுகானர்‌, தக்ஷிணாமூர்த்தி, 
இலிங்கோ ற்பவர்‌ ”' என இருபத்தைந்து வகைப்படும்‌ 
என்றுங்‌ கூறுகின்றன. ்‌ 
ஆகவே, இறைவனுக்கு நடராஜ வடிவமாகிய உரு 
“வத்திருமேனி யுண்டென்று ஆகமப்பிரமாணத்தினா. லறி 
இன்”றோம்‌. “கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்‌,” 
ஏஎன்னும்‌ ஒரு சாரார்‌, “* இறைவனுக்கு உருவத்திருமேனி 
யுளதாயின்‌, அது எம்மாற்‌ காணப்படுவதாகவேண்டும்‌ ; 
'நாம்‌ கண்டிலம்‌. ஆதலினால்‌ இறைவனுக்கு உருவத்திரு 
மேனி யில்லை” என்பார்‌. ஒருசார்‌ மத நூல்களும்‌ * கட 
வுள்‌ அரூபி; சிலை முதலிய விக்கிரகங்களா ற்‌ கடவுளைக்‌ 
குறியீடுசெய்து வழிபடுகின்‌ றமார்க்கம்‌ அஞ்ஞான மார்க்‌ 
கம்‌' என்று அங்காடிஞானம்‌ பேசத்‌ 

4 உருவத்திருமேஸி தலைப்படுஇன்‌ றன.இங்ஙனம்‌ பேசுகின்ற 
ரைக்‌ காட்சியாற்‌ மத.நூல்கள்‌ தம்மை மறந்து, இறைவன்‌ 
கரணலாம்‌ நெருப்புச்‌ சுவாலை வடிவமாக ஒருவர்‌ 

4 கண்முன்‌ தோற்றினானெனவும்‌, புறா 
வடிவமாக மற்றொருவர்‌ தலைமீது இறங்கினானெனவுங்‌ கூறு 
இன்‌ றன. “கடவுள்‌ எங்கண்ணுக்குத்‌ தோற்றவில்லை. ஆத 


4 நடராஜ வடிவம்‌ 

லாற்‌ கடவுளுக்கு உருவமில்லை,” என்று சொல்பவர்‌ . 
சற்று ஊன்றி யோசிப்பாராயின்‌, காட்சியின்மை காட்‌ 
சிப்பொருளீ னின்மையினால்‌ மாத்திரம்‌ .எய்துவதல்ல 
பிறகாரணங்களாலும்‌ காட்சியின்மை யுண்டாதல்‌ கூடு 
மென அறிந்துகொள்வார்‌. ஒருவனுடைய கண்கள்‌ துணி 
யினாற்‌ கட்டப்பட்டிருக்கும்பொழுது அவன்‌ தன்‌ முன்‌ 
வைக்கப்பட்ட பொருளைக்‌ காணமாட்டா தவனாவன்றான்‌. 
ப றை னன்ளே யடைப்பட்டிருப்பவன்‌ அவ்வறை. 
யின்‌ சுவர்களிலே தொங்குகின்ற சித்திரங்களி னழகை 
யொருவாற்றானு மறியமாட்டான்‌. ஈமது இருதயமாகிய* 
அறை பேரந்தகாரமாகிய மலத்தினால்‌ மறைப்புண்டிருக்‌ 
கிறது. நம்முயிர்க்குயிராகிய இறைவன்‌ ஈமது இருதய, 
கமலத்தின்மீது உறைகின்றானெனினும்‌ : அந்தகாரத்தி 
னுட்பட்ட யாம்‌ அவனைக்‌ காண்பதில்லை. அவனது 
திருவருள்‌ விளக்கமாகிய பகலவன்‌ நமது இரு 
தயத்தினுட்‌ பிரகாசிக்கும்போது நாம்‌ இறைவனைக்‌ 
காண்போம்‌; நமது கண்கள்‌ பாவமாகிய துணியினாற்‌ 
கட்டப்பட்டி ருக்கின்றன ; ஞானாசாரியனாகிய அருட்குர 
வன்‌ கட்டை யவிழ்த்து வீடுவானாயின்‌, நாம்‌ கடவுளை,” 
நேராகக்‌ கண்டு தரிசிப்போம்‌. திருஞானசம்பந்தப்‌ 
பிள்ளையாரும்‌ ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச தேவரும்‌ கட 
வுளை நேராகக்‌ கண்டார்கள்‌. சீகாழிப்‌ பெருவாழ்வாகிய 
திருஞான சம்பந்தப்‌ பீள்ளையார்‌ தங்‌ கண்முன்தோன்‌ 
நிய இறைவனது உருவத்‌ திருமேனியை இன்ன இன்ன ' 


நடராஜ வடிவம்‌ 5 


இலகூஷணைமுடையதென்‌ அழகுபொருந்திய தேவாரத்‌, 
திருப்பதிகங்களினால்‌ விரித்துக்‌ கூறி யிருக்கின்றார்‌. 
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்‌ எந்தக்‌ காரியக்‌ தொடங்‌ 
கும்போ தும்‌, அன்னையைக்‌ கேட்டுவிட்டு வருஃ நகிறேனென்று 
சொல்லி, உலகமாதாவை நினைப்பர்‌ ; அகிலாண்டேசுவரி 
தனது தெய்வ வுருவத்தோடு அவர்‌ கண்முன்‌ தோன்றி, 

அவர்‌ கேள்விகளுக்குப்‌ பதிலளித்துவிட்டு மறைவாள்‌. 

மனமாசு நீங்கிய பெரியோர்‌ கண்முன்றோன்‌ றிய தெய்வ 
வுருவம்‌ ஒன்‌ றல்ல ; பலவாகும்‌. முழுமுதற்‌ பொருளாகிய 
கடவுனைக்‌ காவற்‌ கடவுளாகக்கண்ட ஞானிகள்‌, எம்பெரு 
மானை ங்கு, சக்கரம்‌, கதை, கட்கம்‌, கோதண்டம்‌. 
என்னும்‌ ஐந்து ஆயுதங்களை யேந்திய நீலநிறத்‌ திருமேனி 
பொருந்திய விஷ்‌. னுமூர்த்தமாகக்‌ கண்டு தரிசித்தார்கள்‌. 
அக்கினிச்‌ சுவாலையின்‌ நிறமும்‌, சூலமும்‌, பினாகமும்‌, 
டமருகமும்‌ அக்கினியும்‌ ஏந்திய இருக்கரங்களும்‌ மான்‌ 
மழுவும்‌, அக்குமாலையும்‌ என்னும்‌ இவற்றோடு கூடிய 
“உருத்திர மூர்த்தமாகக்கண்டு வழிபட்டார்‌ ஒருசாரார்‌. 
உமாதேவியார்‌ ஒரு பக்கத்தில்‌ அமர்ந்தறாக்கத்‌ தரும 
. இதவதையின்‌ உருவமாகிய வெள்ளை விடையின்மேல்‌ 
ஆரோகணித்து, இளம்பிறைச்‌ சந்திரனும்‌ கங்காகஇயும்‌ 
சடையீன்மீது விளங்கப்‌ பவளம்போன்ற திருமேனியில்‌ 
வெள்ளிய திருநீறு பொலிந்‌இருப்பல்‌ தோன்றிய திருவுரு 
வத்தைத்‌ தவத்தின்‌ மிக்கார்‌ பலர்கண்டு கைதொழுதார்‌. 
இந்த உமாமஹேஸ்வர வடி.வ3ம மூவர்‌ தேவாரங்களி 


6: நடராஜ வடிவம்‌ 


லும்‌ பெருகக்‌ கூறப்படுவது. மாணிக்கவாசக சுவாமி 
கள்‌ தம்மை யாட்கொண்ட குரு வடிவத்தையும்‌ வே 
மாகிய குதிரையின்‌ மீதேறிவந்த திருவுருவத்தையும்‌ 
நினைந்து மனமுருகிப்‌ பாடியிருக்கிறார்‌. சிதம்பரத்திலே 
கனகசபையின்கண்ணே ஆநந்த நடனஞ்செய்யும்‌ திருவுரு , 
வத்தின்‌ இயல்பைச்‌ சமயகுரவரும்‌ சந்தானாசாரியரும்‌ 
பிறரும்‌ அழகுபெறச்‌ சொல்லியிருக்கின்றார்கள்‌. 
ஆகமப்‌ பிரமாணத்தினாலும்‌, காட்சிப்‌ பீரமாணத்தி 
னாலும்‌ உருவத்திருமேனியின்‌ உண்மை நிச்சயிக்கப்படத்‌ 
தக்கது எனக்‌ காட்டினாம்‌. இனி, ' இவ்‌ 
அநுமரனப்‌ பிர. வுண்மை அதுமானப்‌ பிரமாணத்தினா 
மாணத்திலலும்‌ -லும்‌ அறியப்படுவது எனக்காட்டுவாம்‌, 
அறியலாம்‌. சடமுஞ்‌ சித்துமாகிய சேதனாசேதனப்‌ 
பிரபஞ்சம்‌ தோன்றி நின்றழிவதைக்‌ 
காண்கின்றோம்‌? பிரபஞ்சத்தைப்‌  பஞ்சரிருத்தியப்‌ 
படுத்துகின்ற தலைவன்‌ ஒருவனுளன்‌ எனவும்‌, அறிவினால்‌ 
கிச்சயித்துக்கொள்ளுகிறோம்‌. இந்தத்‌ தலைவன்‌ குணங்‌- 
குறி கடந்தவனா, குணங்குறியோடு கூடினவனா என 
ஆராய்தல்‌ வேண்டும்‌. குணங்குறி கடந்த நிலையிற்‌ செய 
வில்லை. செயல்‌ தோற்றும்போது குணமு முடன்‌ றோேற்று 
கிறது. குணம்‌ உருவத்தைச்‌ சார்ந்து நிற்பது. குண வேறு 
பாட்டினலேதான்‌ உருவ வேறுபாடு தோற்றுகின்‌ றது: 
இங்ஙனம்‌ ஆராயும்போது குணங்குறி கடந்த நிர்க்குண 
நிலை உருவமற்ற நிஷ்கள. நிலையாமெனவும்‌, குணங்குறி 


நடராஜ வடிவம்‌ 7 
யோடு கூடிய சகுணநிலை உருவத்‌ திருமேனியோடு கூடிம 
சகள நிலையாமெனவும்‌ அறிகின்றோம்‌. இவை யிரண்டு 
னுக்கும்‌ இடையாய நிஷ்களசகளத்‌ திருமேனியும்‌ ஒன்ற 
உண்டு. எனப்‌ பின்னர்க்‌ காட்டுவோம்‌. நிஷ்களம்‌, நிவ 
களசகளம்‌, சகளம்‌ என்பவற்றை முறையே அருவம்‌ 
அருவுருவம்‌, உருவம்‌ என வழங்குவாம்‌. இனி உயிர்க 
ளாகிய கமக்குத்‌ தனது பூரணவீயல்பை யுணர்த்துப்‌ 
பொருட்டு ஞானாசாரியனாக வருகின்ற எல்லையில்‌, பரப 
பதியாகிய இறைவன்‌ மானிடச்சட்டை சாத்தி நஈம்மலே 
ரைப்போல, “ஊண்‌, உறக்கம்‌, இன்பதுன்பம்‌, பேர்‌ ஊர்‌ 
ஆதி ஓவ்விட ” வருவது இன்றியமையா ததாகின்றது. 


“ காணறிய வல்லலெல்லார்‌ தானே கட்டுக்‌ 
கட்டாக விளையுமதைக்‌ கட்டோ டேதான்‌ 
வீணினிற்கர்ப்‌ பூரமலை படுதீப்‌ பட்ட 
விரதையெனக்‌ காணவொரு வீவேகங்‌ காட்ட 
ஊணுறக்க மின்பதுன்பம்‌ பேசு ராதி 
யொவ்விடவு மென்ப்போல வுருவங்‌ காட்டிக்‌ 
கோணறவோர்‌ மான்காட்டி மானை யீர்க்குங்‌ 
கொள்கையென வருண்மெளன குருவாய்‌ வந்து”' 


எனத்‌ தாயுமான சுவாமிகள்‌ கூறியதனை நோக்குக. இனி 

மானிடராகிய நம்முடைய வடிவம்‌ தானாக எழுந்த மூஃ 

வடிவமா, அன்றேல்‌, பிறிதொரு வடி.வத்தைப்‌ பார்த்த 

அமைக்கப்பட்ட வடிவமா, என ஆராய்தல்‌ வேண்டும்‌ 
2 


- 


8 நடசாஜ வடிவம்‌ 


சத்திர மெழுதுவோன்‌ ஒரு வடிவத்தை நேரிற்‌ பார்த்தோ 
நினைவினாற்‌ பார்த்தோ மற்றொரு வடிவத்தை யெழுது 
இருள்‌. படைத்தற்‌ கடவுளாகிய பிரமதேவன்‌ எந்த மூல ச 
வுருவத்தைப்‌ பார்த்து ஆண்‌ பெண்பாலாராகிய மானிட 
ரு உருவத்தை யமைத்தான்‌ என்று விசாரிப்போமாயின்‌, , 
அநாதியாக அமைந்து நின்ற சிவ வடி வத்தையும்‌, சத்தி 
வடிவத்தையும்‌ பார்த்து அமைத்தானென அறிந்து 
கொள்வோம்‌. , 
இறைவனுக்கு உருவத்திருமேனி யுண்டென அறிய 
தாம்‌. அவ்வுருவம்‌ ஈம்மனோருக்குரிய உருவத்தைப்போன்‌ ற 
தாயின்‌, அதனை உண்டாக்குதற்கு ஒரு கருத்தா வேண்‌ 
டும்‌. நமது உருவம்‌ மாயாகாரிய வடிவமாகும்‌ ; இறைவன்‌ 
கின்மலனாதலினால்‌ அவனுடைய உருவத்திருமேனி மாயா 
காரிய . வடிவமன்று. நிறைந்த ஞான 
உநுவத்திரு முஞ்‌ செயலுமுடைய முதல்வன்‌ உயிர்‌ 
மேனி அருள்‌ கண்மாட்டு வைத்த கருணையினால்‌ தான்‌ 
வடிவம்‌ கினைந்ததொரு திருமேனியைக்‌ கொண்‌ 
டருளுவன்‌. ' S 
ஈ குறித்ததொன்‌ முக மாட்டாக்‌ குறைவில னத லாலும்‌ 
நெறிப்பட நிறைந்த ஞானத்தொழிலுடை நிலைமை யானும்‌ 
வெறுப்பொடு விருப்புத்தன்பால்‌ மேவுதலிலாமையானு!॥ 
கிறுத்திடு நினைந்த மேனி நின்மல னருளி னாலே. ப 


முதல்வனது திருவுரு அருள்வடிவ மாதலால்‌, அவ்‌ 


நடராஜ வடிவம்‌ 6 


வுருவிலே தோன்றும்‌ குணங்கள்‌, உணர்வு, கருமம்‌ 

, கரசரணாதி, சாங்கோ பாங்கம்‌ அனைத்தும்‌ அருள்வடி வே 

யாம்‌. இவற்றையெல்லாம்‌ . இறைவன்‌ உயிர்களின்‌ 
பொருட்டென்றே யெடுத்துக்‌ கொண்டனன்‌. 

. * உருவருள்‌ குணங்க ளோடு முணர்வரு ளுருவிற்‌ A 
கருமமு மருள ரன்றன்‌ கரசரணாதி சாங்கம்‌ . 

தருமரு ளுபாங்க மெல்லாந்‌ தானரு டனக்கொன்‌ றின்றி 

அருளுரு வுயிறாக்‌ கென்றே யாக்கன னூந்த னன்றே. '? 


படைத்தல்‌ காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌ 
ஆகிய பஞ்சகிருத்தியங்களைச்‌ - செய்தற்‌ பொருட்டும்‌ 
மெய்யடியார்‌ தியானபாவனை செய்தற்‌ பொருட்டும்‌ 
வேதாகமங்களின்‌ பொருளை யுணர்த்தற்‌ பொருட்டும்‌ 
ஆன்மாக்களுக்குப்‌ - போகத்தைக்‌ கொடுத்துப்‌ பாச 
தைக்‌ கெடுத்து முத்தியை அளித்தற்‌ பொருட்டும்‌ முதல்‌ 
வன்‌ உருவத்‌ திருமேனி கொள்ள வேண்டியது இன்‌ 
யமையாததாமெனச்‌ சைவசித்தாந்த வழிநூல்‌ கூறும்‌. 
“பூடைப்பாதித்‌ தொழிலும்‌ பத்தர்க்‌ கருளும்‌ பாவனையு நூலு 
இடப்பாக மாத ராளோ டியைந்துயீர்க்‌ இன்ப மென்றும்‌ 
அடைப்பானா மதுவு முத்தியளித திடும்‌ யோகும்‌ பாசம்‌ 
அடைப்பானாந்‌ கொழிஓ மேனி தொடக்கானேற்‌ சொல்‌ 
[லொணாதே. 
படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌ 
அருளல்‌ என்னும்‌ ஐந்தொழிலையுஞ்‌ செய்கின்ற நிலையி 
ப 1 


10 நட. சாஜ வடிவம்‌ * 


ட்‌ பரம்‌ பொருளாகிய இறைவன்‌ முறையே பிரமா, 
விஷ்ணு, உருத்திரன்‌, மகேசுவரன்‌, , 
சீவ பேதங்கள்‌ சதாசிவன்‌ என்னும்‌ ஐந்து மூர்த்திகளாக 
ஒன்பது விளங்குவான்‌. இவை யைந்தும்‌ சிவம்‌, 
"சத்தி, காதம்‌, விந்து என நான்கும்‌. 
ஆகிய பன்‌ பேதங்களாகவும்‌ நடிப்பவன்‌ முழுமுதற்‌ 
கடவுளாகிய ஒருவனே யாவன்‌. 


“ இவஞ்சத்தி நாதம்‌ விந்து சதாசிவன்‌ றிகழு மீசன்‌ 
உவநதரு ருத்தி ரன்றான்‌ மாலய னொன்றி னொன்றாய்ப்‌ 
பவந்தரு மருவ நாலிங்‌ குருவரா லுபய மொன்றாம்‌ 
ஈவந்தரு பேத மேக நாதனே நடிப்ப னென்பர்‌, ?” 


சிவம்‌, சத்தி, காதம்‌, விந்து என்னும்‌ நான்கும்‌ அருவத்‌ 
திருமேனி; சதாசிவமூர்த்தம்‌ அருவுருவத்திருமேனி ; 
மகேசுவரன்‌, உருத்திரன்‌, மால்‌, பிரமன்‌ நான்கும்‌ உரு 
வத்திருமேனி. இவை ஒன்‌ நிலிருந்தொன்றாகத்‌ தோற்றும்‌ 
முறையைத்‌ **தல்லைத்‌ நிருநடனம்‌”” என்னும்‌ வியாசத்தி 
லுட்‌ காட்டுவாம்‌. பிரமா படைத்தற்‌ றொழிலொன்‌ றினை 
மாத்திரம்‌ உடையர்‌; விஷ்ணு படைத்தல்‌ காத்தலுக்‌ 
குரியர்‌; உருத்திரர்‌ முத்தொழிலுக்குறியர்‌ ; மகேசுவரன்‌ 
காற்றொழிலுக்குரியர்‌ ; சதாசிவர்‌ ஐந்தொழிலுக்குரியர்‌. 
பஞ்சகிருத்தியங்களையுக்‌ தன்னுள்ளடக்கி அவற்றுக்கு 
அப்பாலாகவும்‌ நிற்பது முதல்வனது உண்மை வடிவம்‌ 
ஆதலினால்‌, பிரம விஷ்ணுக்களாலே அடிமுடி. தேடிக்‌ 


1] 


நடராஜ வடிவம்‌ 11 


காண்டற்‌ கரிய முழுமுதற்‌ கடவுளது திருமேனியைக்‌ 
குறிப்பிடுகின்ற உருவம்‌ பஞ்சகிருத்தியங்களையுங்‌ காட்டி 
அவற்றுக்கு அப்பாலாகவும்‌ நிற்கவேண்டும்‌. சிற்சபை 
யில்‌ ஈடனஞ்‌ செய்கின்ற ஆனந்த ஈடராஜனது இருவுரு 
வம்‌ பஞ்சகிருத்தியங்களையும்‌ காட்டுவதோடு ஞானமய 
மாகிய சிதாகாசத்தின்‌ இயல்பையும்‌ அறிவுறுத்‌ துவ து 
ஆதலினால்‌ நடராஜ மூர்த்தம்‌ ஏனைய மூர்த்தங்களிலும்‌ 
பார்க்கச்‌ சிறப்புடையதாயிற்று. 
இறைவன து மந்திர வடிவத்தைப்பற்றி ஒரு சில 
குறிப்புகள்‌ கூறி யப்பாற்‌ செல்வாம்‌. மந்திராத்துவா | 
பதாத்துவா, வர்ணாத்துவா, புவனா 

மந்திர வடிவம்‌; துவா, தத்துவாத்துவா, கலாத்துவா] 
அந்துவர வடிவம்‌ என ஆறு அத்துவாக்களுள. மந்திரங்‌ 
கள்‌ பதீங்களாலும்‌, பதங்கள்‌ வர்ண௩ 

களாலும்‌, வர்ணங்கள்‌ புவனங்களாலும்‌, புவனங்கள்‌ 
தத்துவங்களாலும்‌, தத்துவங்கள்‌ கலைகளாலும்‌ வியாபி 
கப்பட்டன வென்று ஆகம நூல்கள்‌ கூறுகின்றன. சப்த 
கோடி. மகா மந்திரங்களும்‌ மந்திராத்துவா வெனட 
படுவன. இவற்றுனுள்‌ வியாபித்து நின்ற அநேக பேதா 
களைடைய பதங்கள்‌ - பதாத்துவா வெனப்படுவன 
பதங்களுள்‌ வியாபித்து நின்ற அகராதி ஹகாராந்தம) 
யுள்ள (வடமொழி நெடுங்கணக்கு ) ஐம்பது அக்ஷரங்கள்‌ 
வர்ணாத்துவா வெனப்படுவன. இவற்றினுள்‌ வியாபித்‌2 
நின்ற புவனங்கள்‌ புவனாத்துவா எனப்படுவன. இவற்‌, 


12 நடராஜ வடிவம்‌ 


னுள்‌ வியாபித்து நின்ற வெதத்துவம்‌ முதற்‌ பிரகருஇ 
தத்துவம்‌ இறுதியாகவுள்ள தத்துவம்‌ முப்பத்தாறும்‌ 
தத்துவாத்துவா. .தத்துவாத்துவாவினுள்‌ வியாபித்து. 
கின்ற சிருஷ்டி சக்கரமாகிய நிவீர்த்திகலை, ஸ்துதி சக்கர 
மரஇய பிரதிஷ்டாகலை, சங்கார சக்கரமாயெ வித்நியாகலை, 
இரோபவ சக்கரமாகிய சரந்திகலை, அறுக்கிரக சக்கர 
மரகிய சாந்தியாதீதகலை ஆகிய ஐந்தும்‌ கலாத்துவா எனப்‌ 
புடுவன. இவ்வாறு அத்துவாக்களையும்‌ முதல்வனுக்‌ 
துரிய வடிவமாக வேதாகமங்கள்‌ கூறுகின்றன. 
உலகெலாமாக& நிற்றலும்‌, அவற்றின்‌ வேறாய்‌ நிற்றலும்‌, 
உடன்‌ நிற்றலும்‌ ஆகிய மூன்றும்‌ இறைவனுக்குரிய இலக்‌ 
கணங்களாதலின்‌, வேதாகமங்கள்‌ அவ்வண்ணம்‌ உரைத்‌ 
தன என அறிக. உலகுயிர்களெங்கும்‌ அத்துவிதமாய்க்‌ 
கந்து பிரிவின்றி நின்றனனெனிலும்‌, இறைவன்‌ 
உலகுயிர்களாகிய இவற்றின்‌ றன்மைகள்‌ தன்கட்‌ பொ 
நந்து தலின்றி நின்மலனாய்‌ நிற்பான்‌ என அறிக, 


 உலகெலா மாகி வேரு யுடனுமா யொளியா யோங்கி 
அலகிலா வுயிர்கள்‌ கன்மத்‌ தாணையி னமர்ந்து செல்லத்‌ 
தலைவனா யிவற்றின்‌ றன்மை தனக்கெய்த லின்றித்தானே 
நீலவு8 ரமலனாகி நின்றன னீங்கா தெங்கும்‌." 
அத்துவா வடிவங்களுள்ளே மந்திர வடிவங்கள்‌ சிறந்தன. 
சத்த மாயையிலே தோன்றிய முதன்மை யுடையனவா த 
ராலும்‌, சிவசத்தி இவற்றை யதிட்டித்துநின்று சாதக 


1: 


ட்‌ நடராஜ வடிவம்‌ 
ருக்குப்‌ போக மோக்ஷங்களை யளித்தலாலும்‌, ஏனைய 
அத்துவா வடிவங்களிலும்‌ பார்க்க மந்திர வடிவங்கள்‌ 
றப்பெய்‌்தன. இவற்றினுள்‌ உயிர்க்குறுதி பயக்கும்‌ 
மகா மந்திரமாகிய பஞ்சாக்ஷரம்‌ ஈடராஐ வடிவமா 
அமைந்து நின்றது. 
பஞ்சாக்கர வடிவத்தினிலக்கண த்தையும்‌, ப்ஞ்சகிருத்‌ 
திய வடி.வத்தினிலக்கண த்தையும்‌; 
பஞ்சாக்கர வடிவம்‌: உண்மை விளக்க நூலாசிரியராகி 
- பஞ்சகிருத்திய இருவதிகை மனவரசகங்கடந்தார்‌ என்‌ 
வடிவம்‌ னும்‌ பெரியார்‌ உரைத்த செய்யுட்கி 
ளினுதவியால்‌ ஆராய்ந்துணர்வாம்‌! 


ஆடும்‌ படிகேணல்‌ லம்பலத்தா னையனே 

நாடுந்‌ திருவடியி லேநகரங்‌—ூடு . 

மகர முகரம்‌ வளர்தோள்‌ சிகரம்‌ | 
பகருமுகம்‌ வாமுடியப்‌ பரா. | 


[ஜயனே! எல்லா ஈன்மைகளுக்கும்‌ ஆதாரமாகிய 
இருச்சிற்றம்பலவன்‌ கடனஞ்‌ செய்யும்‌ முறைமையாகக்‌ 
கொண்ட திருவுருவத்தின்‌ இயல்பினைச்‌ சொல்லுகிறேன்‌. 
கேட்பாயாக. நினைத்தற்கரிய இருப்பாதத்திலே நகாரபு 
பொருந்தும்‌; தருவயிற்றிலே மகாரம்‌ பொருந்தும்‌ | 
வளர்ந்து தோன்றும்‌ திருத்தோளீலே சிகாரம்‌ பொரு! 
தும்‌; சொல்லப்பட்ட திருமுகத்திலே வகாரம்‌ 'பொரு। 
தும்‌ ; திருமுடி.யிலே யகாரம்‌ பொருந்தும்‌. ] | 


14 நடராஜ வடிவம்‌ 

* அஞ்செழுத்தே யாகமமு மண்ண லருமறையும்‌ 
அஞ்செழுத்தேயாதிபுரா ணம்மனைத்து-மஞ்செழுத்தே 
| ஆனந்தத்‌ தாண்டவமும்‌ யாவைக்கு மப்பாலா 

்‌. மோனநதந்தமாமுத்தியும்‌'” 

என்பதனால்‌ ஐந்தெழுத்தே ஆனந்தத்தாண்டவமா மென 
அறிகின்றோம்‌. 


“திவனருளரவி திரோதலமமைந்தும்‌ 
அவனெழுத்‌ தஞ்சினடை வாம்‌ '' 
ன்‌ மையால்‌ சிகார முதலாகிய ஐந்தக்கரங்களும்‌ சிவன்‌, 
ருள்‌, ஆன்மா, திரோதம்‌, மலம்‌ எனும்‌ ஐந்துமாம்‌ என 


வது 


“தோற்றம்‌ துடியதனிற்‌ றோயுர்‌ இதியமைப்பிற்‌ 
சாற்றியிடு மங்கியிலே சங்காரம்‌--ஊற்றமா 
யூன்று மலர்ப்பதத்திலுற்ற திரோத முத்தி 
கான்ற. மலர்ப்பதத்தே நாடு.” 

[டமருக மேந்திய திருக்கரத்தலே . படைத்தற்‌ 
ிருழிலையும்‌, அமைத்த திருக்கர்த்திலே காத்தற்றொழிலை 
(ம்‌, அக்கினியேந்திய திருக்கரத்திலே சங்காரத்‌ தொழிலை 
(ம்‌, உறுதியாயூன்றிய திருப்பாதத்திலே மறைத்தற்‌ 
றுமிலையும்‌, தூக்கிய திருப்பாதத்திலே அருள ற்றொழிலை 
1ம்‌ ஆராய்ந்த றிவாயாக. ] 

3 


தில்லைத்‌ திருநடனம்‌ 


௫ 


்‌ ஆதியாய்‌ நடுவு மாகி யளவிலா வளவுமாகச்‌ 
, சோதியா யுணர்வுமாகித்‌ தோன்றிய பொருளுமாகிப்‌ 
i * பேதியா வேக மாடிப்‌ பெண்ணுமா யாணுமாூப்‌ 
போதியாநிற்குந்‌ தில்லைப்‌ பொதுஈடம்‌ போற்றி போற்றி. 
“கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவமாக 
அற்புதக்‌ கோல நீடி யருமறைச்‌ சிரத்தின்‌ மேலாஞ்‌ 
சிற்பர வியோம மாகுந்‌ திருச்சிற்றம்‌ பலத்து ணின்று 
. பொற்புறு கடஞ்‌ செய்கின்ற பூங்கழல்‌ போற்றி போற்றி. 
*  உரைமன மிறந்து நின்றவொரு தனிக்கடவுள்‌ ஆன்‌ 
மாக்கள்‌ மீது வைத்த பேரருளினாலே அவ்வருளே வடிவ 
மாகத்‌ தோ ற்றுவான்‌ என்னும்‌ உண்மையை *: நடராஜ 
படிவம்‌ ”” என்னும்‌ வியாசத்தினுள்‌ ஆராய்ந்துணர்ந்தாம்‌. 
ஆங்கு உருவம்‌ பற்றி யாராய்ந்தாம்‌. “தில்லைத்‌ திரு 
நடனம்‌ ”” என்னும்‌ இத்தலைப்‌ பெயர்க்கீழ்த்‌ தொழில்‌ 
பற்றி யாராய்வாம்‌. முதலில்‌ தெரிசித்த முத்திதரும்‌ 
ஸ்தலமாயெ சிதம்பர ஸ்தலத்தின்‌ மமையைப்பற்றிச்‌ 
லெ குறிப்புகள்‌ கூறி யப்பாற்‌ செல்‌ 
* சிதம்பர ஸ்தலம்‌ வாம்‌. நிலவுலகத்திலுள்ள ஆன்மாக்‌ 
களுக்கு அதுக்கரகிக்கும்‌ வண்ணம்‌, 
முழுமுத,ற்‌ கடவுளாகிய சிவபெருமான்‌ கோயில்‌ கொண்டு 


தட தல்லைத்‌ திருநடனம்‌ 
எழுக்தருளியிருக்கும்‌ ஸ்தலங்களுள்ளே மிகச்‌ சிறந்த 
ஸ்தலம்‌ சிதம்பர ஸ்தலமாம்‌. இது: முன்னாளில்‌ தில்லைக்‌ 
காடாகவீருந்த காரணம்‌ பற்றித்‌ தில்லவனம்‌ எனவும்‌ 
வழங்கப்படும்‌. புலிக்கால்‌ மூனிவராகிய வியாக்கிரபாத 
ரும்‌ ஆதிசேஷனுடைய அவதாரமாயெ பதஞ்சலி மகா 
முனிவரும்‌ தவம்‌ புறிந்து நடராஜ மூர்‌. த்தியைக்‌ கண்டு” 
தரிசிக்கும்‌ பாக்கியத்தைப்‌ பெற்ற இடம்‌ இத்தில்லைவன 
மென்ப. இந்தத்‌ தில்லைவனமான த வீராட்‌ புருடனுக்கு 
கடுநாடியாகிய சுழுமுனை நாடியாக அமைந்தது. இந்த 
ஸ்தலத்திலே மூலலிங்கத்துக்கு,ச்‌ தெற்கே வேதங்களுங்‌ 
காணாத நிலைபெற்ற சபையொன்றுண்டு ; அச்சபையின்‌ 
கண்ணே எம்மையாளுடைய ஐயன்‌ எக்காலத்தும்‌ ஆநந்த 
நீருச்தஞ்‌ செய்தருளுவான்‌. இவ்வுண்மையை, 

உ நரடரு நடுவி னாடி. நலங்கிளர்‌ தில்லை நோபோய்க்‌ 
கூடுமங்‌ கதனின்‌ மூலக்குறியுள ததற்குத்‌ தென்னா 
மாடுறு மறைகள்‌ காணா மன்னுமம்‌ பலமொன்‌ றுண்டங்‌ 
காடுது மென்று மென்றா னெனன்யா ரூடைய வையன்‌,'” 


என்னுங்‌ கோயிற்புராணச்‌ செய்யுள்‌ இறைவனுடைய தரு 
வாக்காக எடுத்துக்‌ கூறும்‌. அண்டமும்‌ .பிண்டமும்‌ 
. தம்முள்‌ ஓப்புடைய வாதலினாலே, பிண்டத்தில்‌ அமைந்‌ 
,திருக்கன்ற இடைகாடி, பிங்கலைகாடி,, சுழுமுனைநாடி 
யென்னும்‌ இவற்றிற்கு நேரொப்பாக இலங்கை, இமயம்‌, 

தில்லையாகிய மூன்று தலங்களும்‌ அண்டத்தில்‌ அமைக்‌ 


nD 


௬ 


க 


தில்லைத்‌ திரு௩டனம்‌ 
இருக்கின்றன. இடைகாாி. இலங்கைக்கு நேராகச்‌ செல்‌: 
லும்‌, பிங்கலைகாடி. நன்மைமிக்க இமயமலைக்கு நேராகப்‌ 
போகும்‌, காடுதற்கறிய சுழுமுனைகாடி. இல்லை வனத்திற்கு 
நேரே போய்க்கூடும்‌ எனவும்‌, தாம்‌ அத்திருத்தலத்தில்‌ 
சதா ஆநந்த நிருத்தம்‌ செய்வதாகவும்‌ ஈடராஜ மூர்த்தி 
ஆ.திசேஷனுக்குக்‌ கூறினார்‌. சுழுமுனை நாடியிற்‌ பிரா 
ணனை நிறுத்திய யோகிகளுக்குப்‌ பேரின்பப்‌ பெரும்பேறு 
வந்து எய்‌ துவதை யொப்பச்‌ சிதம்பர ஸ்தலத்தை: 
யடைந்து தரிசித்த பேருக்கு முத்தியின்பங்‌ கைகூடுமா த. 
*லினால்‌, அண்டத்திலுள்ள சிதம்பரமும்‌ பிண்டத்திலுள்ள' 
சுழுமுனை நாடியும்‌ தம்முள்‌ ஓத்து நடப்பன. , 


இ“ எண்டரு பூத மைந்து மெய்திய நாடி மூன்று 
மண்டல மூன்று மாகி மன்னிய புணர்ப்பி னாலே 
பிண்டமு மண்ட மாகும்‌ பிரமனோ டைவ ராகக்‌ 
கண்டவர்‌ நின்ற வாறு மிரண்டினுங்‌ காணலாகும்‌. '' 


இத்‌ 4 அம்பரம்‌ - சிதம்பரம்‌. அம்பரம்‌ என்னும்‌: 
மொழி, ஆகாசம்‌, வெளி யெனப்‌ பொருள்படும்‌. இச்‌ 
,சொல்‌ அம்பலம்‌ எனத்‌ திரிவு பட்டும்‌ நடக்கும்‌. சிதம்‌ 
பரம்‌ சிற்றம்பலமாகும்‌. ஹிருதய கம 

சிற்சபை லத்திலே சிதாகாச வடிவமாகிய பர 
பிரமபுரம்‌ வெளி யமைந்திருக்கின்றது. இது 
ட அனைத்தினுக்கும்‌ ஆதாரம்‌. சாந்தோக்‌: 
இயோபகிடதத்தின்‌ எட்டாவது பிரபாடகத்தின்‌ முதற்‌: 


18. அவது 
காண்டம்‌ இவ்வுண்மையைத்‌ தெளிவுபடுத்துகின்‌ றது. 
அக்காண்டத்தை மொழி பெயர்த்துத்‌ தருவாம்‌. 

க. ஓம்‌ பிரமபுரமாகிய இச்சரீரத்திலுள்ள தகர 
மாகிய புண்டரீக வீட்டினுள்ளே ஆகாசம்‌ இருக்கின்றது. 
அவ்வாகாசத்தினுள்ளே யிருக்கற பொருளைத்‌ தேடியறி 
தல்‌ வேண்டும்‌. i 

௨. “பிரமபுரமாகய இச்சரீரத்திலுள்ள தகரமாய 
புண்டரீக வீட்டினுள்ளே ஆகாசம்‌ இருக்கிறது. அவ்‌ 
வாகாசத்தினுள்ளே எதனைத்‌ தேடி. யறிதல்‌ வேண்டும்‌ ?'' 
என (மாணாக்கர்‌) விசாரிப்பாரெனின்‌, 

௩. புறத்தே யிருக்கிற ஆகாசம்‌ எவ்வளவு விரிவா 
யிருக்கிறதோ, இருதயத்தினுள்ளே யிருக்கிற ஆகாசமும்‌ 
அவ்வளவு விரிவாயிருக்கிறது ; மண்ணுலகமும்‌, வானுலக 
மும்‌, காற்றும்‌, நெருப்பும்‌, சூரியனும்‌, சந்திரனும்‌, மில்‌ 
னற்கொடியும்‌, ஈக்ஷத்திரக்‌ கூட்டமும்‌ என்று புறத்தே 
தோன்றுகின்‌றவும்‌, இனிமேல்‌ தோற்றப்போகின்‌ றவ 
மாகிய அனைத்தும்‌ அதனுள்ளே யிருக்கின்றன ” என்ற 
(ஆசிரியன்‌ ) கூறுவான்‌. 

௪. “எல்லரப்‌ பிராணிகளும்‌, எல்லா விருப்பங்களு 
மாகிய அனைத்தும்‌ (இச்சரிரமாகிய) பிரமபுரத்தினுள்‌ 
ஏிருக்கன்றன வென்றால்‌, வயது முதிர்ந்து உடல்‌ விழுப்‌ 
போது யாது சம்பவிக்கின்றது?'' என (அவர்கள்‌ ) விசா 
ரித்தால்‌, அதற்கு மறுமொழி வருமாறு :-- 


தில்லைத்‌ இருகடனம்‌ i: 


௫. “இதனுடைய மூப்பினால்‌ அது மூப்படைவ 
டம்‌ இதனுடைய மரணத்தினால்‌ அது மரணமடைவ 
தில்லை. (இருதய கமலத்தினுள்ளிருக்கும்‌ உண்மைப்‌ 
பொருளஈதிய) அதுவே உண்மையான பிரமபுரம்‌. அது | 
,திங்கற்றதாய்‌, மூப்புச்‌ சாக்காடற்றதாய்‌,  துன்பமற்ற.. 
தாய்‌, பசிதாகமற்றதாய்‌ உண்மையை விரும்பி உண்மைத்‌ 
இர்மானங்களைக்‌ கைக்கொள்ளும்‌., (இங்குள்ளார்‌ இடர்‌: 
தேசங்களின்மேற்‌ பற்று வைத்துக்‌ கட்டளைக்‌ கமைந்து 
நடப்பது போல?) ”” 


௬. “ இவ்வுலகத்திற்‌ பாடுபட்டுத்‌ தேடிய பொருள்‌ 

அழிந்துபோவது போலப்‌ புண்ணிய பலத்தினால்‌ வந்த: 

மேலுலக வாழ்க்கையும்‌ அழிந்துபோம்‌. ஆன்மாவாகிய 
உண்மைப்‌ பொருளை யறியாது இவ்வுலக வாழ்க்கையி 
னின்று நீங்குவோர்‌ மற்ற உலகங்களிலும்‌ பந்த முற்றவ 
ராவார்‌. இவ்வுலக வாழ்க்கையில்‌ ஆன்ம ஞானத்தை 
யடைந்தவர்‌ எல்லா உலகங்களிலும்‌ பந்தமற்ற வீட்டு 
நிலையை யடைந்தவராவார்‌. '' 

மேலே சுருதியுரைத்த ஆகாசமே சிதாகாச மெனப்‌ 

படுவது. a 


சித்தாகாசம்‌, பூதாகாசம்‌ என வேறு இருவகை 
ஆகாசங்கள்‌ இருக்கின்றன. ஈம்முடைய இயல்பினை 
நோக்கும்போது காம்‌ ஒருவரில்‌ மூவராயிருக்கின்ற தன்‌ 
மையை யறிவோம்‌. : சதோஷ்ணங்களால்‌ வருந்தும்‌ 


20 தில்லைத்‌ திருநடனம்‌ 
போதும்‌ கோயுற்றபோதும்‌ உடலமே நாமென்று நினைத்‌ 
அத்‌ அன்பு றுவோம்‌. ஞான சாஸ்‌திரங்‌ 
பஞ்சமுநபர்னாமம்‌ - களை யாராயும்்‌ போது அவற்றின்மேற்‌ 
கருத்துப்‌ பதியச்‌. சரீரத்தை மறந்து 
மனமே காமென்னு மெண்ண முற்றிருப்போம்‌. மனம்‌ 
மடிந்த சமாதி நிலையில்‌ சிவத்தோடு அத்துவிதமாக நின்ற 
நமது உண்மை நிலையை யறிவோம்‌. மேலே யெடுத்துக்‌ 
காட்டிய சுருதியினால்‌ அறிவுறுத்தப்பட்டது அவ்வுண்மை 
மிலையேயாம்‌. இம்மூன்று நிலைக்கு மொப்பவே மூவகை 
யாகாசமும்‌ நிலைபெற்று நின்றன. பிரபஞ்சத்திற்கு முதற்‌” 
காரணமாகிய மாயையும்‌ மூன்று. அவைகத்தமாயை (மகா 
மாயை, பரப்பிரகிருதி, விந்து, குண்டலினி, வித்தை, 
மாயை, பரை, பரவா8சவரி என்பன பரியாய நாமங்கள்‌ ); 
அத்தமரமை (சூக்குமப்‌ பிரகிருதி, மோகினி), பிரகிருதி 
மாய (தாலப்பிரஇருதி, மகத்‌) : என்பன. கலப்‌ 
பிரகிருதியீனுட்‌ சூக்குமப்‌ பிரகிருதியும்‌, சூக்குமப்‌ பிர 
ருதியினுள்‌ மகாமாயையும்‌ வியாபித்து நிற்பது போலப்‌ 
பூதாகாசத்தினுட்‌ சித்தாகாசமும்‌ இத்தாகாசத்தினுட்‌ ' 
சிதாகாசமும்‌ வியாபித்து நிற்பன. ஆதலினால்‌ சிதா, 
காசமே அனைத்தினுக்கும்‌ ஆதாரமானது. ஆகாசத்தி 
னின்று வாயுவும்‌, வாயுவினின்று தேயுவும்‌, தேயுவினின்‌ று 
அப்பும்‌, அப்பீனின்று பிருதுவியும்‌ தோற்றுவன வென்‌ ௩ 
பது சமயநூலுக்கும்‌. பெளதிக சாஸ்திரத்துக்கும்‌ ஒப்ப 
முடிந்ததா தலின்‌, பருப்‌ பொருளாகிய பிரபஞ்சத்தோற்ற 


தில்லைத்‌ திருகடனம்‌ 21 
மாக நங்கண்‌ முன்னே தோற்றுகிற மண்‌, நீர்‌, நெருப்பு, 
காற்று என்னும்‌ நான்கு மகா பூதங்களும்‌ அருவுருவவட 
வான பூதாகாசத்தினின்று தோற்றின வென்பது புலப்‌ 
படுகின்றது. ஆகாச. (டher)ப்‌ பரப்பிலே நீரிற்‌ சுழிகள்‌ 
,போ ற்றோன்‌ றி நின்ற நுண்ணிய மின்னுருக்‌ (1316011018) 
"களின்‌ கூட்டமாகிய அணுக்களா (41௦௩5) லமைந்தன 
அனைத்துச்‌ சடப்பொருட்களுமெனத்‌ தற்காலத்து விஞ்‌ 
ஞான நூலாசிரியருங்‌ கூறுவர்‌. சிதாகாச சித்தாகாசங்‌ 
களினியல்பை அன்னார றியார்‌. 

இனித்‌ தோற்றக்‌ ரெமத்தை யாராயும்போது அது 
வும்‌ கரலசிருஷ்டி., சூக்குமசருஷ்டி. யென இருவகைப்‌ படு 
மென்றறிவாம்‌. படைத்தல்‌, காத்தல்‌, 

பஞ்சகிருத்தி அழித்தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌ என்‌ 
யத்‌ தலைவர்‌ னும்‌ பஞ்சூருத்தியங்களும்‌, மண்‌, நீர்‌ 
அனல்‌, வாயு, ஆகாசம்‌ என்னும்‌ பஞ்ச 

பூதங்களும்‌ கிரனிரையாக ஒன்றினோடொன்று தொடர்‌ 
புற்று நிற்பன. அருவுருவமாகிய அகாயத்தினின்‌ று உருவ 
பூதங்களரயெ வாயு, தேயு, அப்பு, பிருதுவி யென்னு 
மிவை முறையே தோற்றியதுபோல நிஷ்கள சகள வடி. 
வினராகிய சதாசிவமூர்த்தியினிடத்தினின் று மகேசுவரர்‌, 
உருத்திரர்‌, விஷ்ணு, பிரமா என்னுஞ்‌ சகள மூர்த்திகள்‌ 
நால்வரும்‌ முறையே தோற்றுவர்‌. பிருதிவி தத்துவத்தி 
னுள்‌ வியாபித்து நின்ற ஙிவீர்த்திகலையை யதிஷ்டித்த 
பிரமதேவர்‌ உலகங்களைப்‌ படைப்பார்‌; நாராயண 


y 


22 இல்லைத்‌ திரு௩டனம்‌ 


(நீரிற்றோன்‌ றிய) மூர்த்தி உலகங்களைக்காப்பார்‌. ப 
நிறத்தனராய்‌ அக்கினி புவனத்திலிருக்கும்‌ உருத்திரர்‌ 
அழித்தற்றொழிலச்‌ செய்வார்‌. வாயு புவனத்தினின் ற்‌ 
மகேசுரர்‌ மறைத்தற்‌ றொழிலைச்‌ செய்வார்‌. ஆகாய 
புவனத்தில்‌ வசிக்கும்‌ சதாசிவர்‌ அநுக்கிரகத்‌ தொழிலைச்‌ 
செய்வார்‌. ்‌ 
“ பரசிவம்‌ பிரம மென்னப்‌ பட்டொரு திரிவு மின்றி 
உரைமன மிறந்து நின்ற வொருசிவ லிங்கந்‌ தன்னின்‌ 
வருமுயர்‌ சதாசிவன்றான்‌ மற்றவன்‌ றனைப்பொருந்தும்‌ 
அருமைகொண்‌ ஞானசத்தி யவர்களாற்‌ சிவனு இப்பன்‌.!” 
[சவனென்றது மகேசுவரரை] 

“ சாற்றுமச்‌ சிவனுக்‌ கிச்சா சத்தியவ்‌ விருவரானுந்‌ ப 
தோற்றுவ னுருத்திரன்றான்‌ சொல்லிய வீவர்க்குச்‌ சத்தி 
மாற்றருங்‌ கரியை யென்ப மற்றிவ ரிருவர்‌ பாலும்‌ 
போற்றுறு மரியு திப்பன்‌ பொறியவன்‌ சத்தியாமால்‌. 

“ அத்திரு மாலு மாவு மளிப்பவக்‌ துநிப்பன்‌ வண்டு லட்‌ 
மெய்த்திசை-முரவஞ்‌ செங்கேழ்‌ முளரிவா னவன வற்குச்‌ 
சத்திவெண்‌ கமல்‌ யீன்னார்‌ தரவரு மூலகத்‌ தோற்றம்‌ 
நித்தனங்‌ குருகு கேச னினைவுமாத்‌ திரையினாமால்‌.” 

“ அவனன்றி யோரணுவு மசையாது,” என்னும்‌ 
ஆப்தர்‌ வாக்கின்படி. பஞ்சதிருத்தியத்‌ தலைவர்‌ பரமபதி | 
யாய இறைவனுடைய அருட்சத்தியனாலே ஐந்தொ.ழி 
அம்‌ நிறைவேற்றுவர்‌. அவன்‌ இயக்காவிட்டாற்‌ பஞ்ச 


தில்லைத்‌ திருடனம்‌ 28 


இருத்தியங்களும்‌ ஈடைபெற மாட்டா. முதல்வன்‌ உயிருச்‌ 


குயிராஇ நின்‌றமையினால்‌ அவன்மேர்‌ 


திருநடனத்தி பட்ட அடி சர்வ ஜீவகோடிகள்‌ மேலும்‌ 


ஜல பஞ்ச பட்டது) அவன்‌ சனகர்‌ முதலிய முனி! 


கிருத்தியமும்‌ திரர்‌ நால்வருக்கும்‌ ஞானபா தத்தை 
நடைபெறுவன யுபதேசித்தபொழுது ஒருகண நேர 


துக்க யோகநிலையிலிருக்க விண்ணுலக; 


துத்‌ தேவரும்‌, மண்ணகத்து மானிடரும்‌ காமப்பற்றின்‌ 7 
யிருந்தனர்‌ ; உமாதேவியார்‌ இறைவன து கண்ணினை 
மறைக்க எல்லாவுலகங்களி லும்‌ இருள்குழ்ந்துகொண்டத 


ச்ச்‌ 


நாயகன்‌ கண்ணை யப்பா னாயக புதைப்ப வெங்கும்‌ 
பாயிரு ளாக மூடப்‌ பரிந்துல இனுக்கு நெற்றித்‌ 


. தூயநேத்‌ திரத்தி எலே சுடரொளி கொடுத்த பண்பிற்‌ 


(3 


ஹேயமா ரொளிக ளெல்லாஞ்‌ சிவனுருத்‌ தேச தென்னா 
கண்ணுதல்‌ யோக ருப்பக்‌ காமனின்‌ நிடவேட்‌ கைக்கு | 
விண்ணுறு தேவ காதி மெலிந்தமை யோரார்‌ மாறான்‌ 
எண்ணிவேண்‌ மதனை யேவ வெரிவிழித்‌ திமவான்‌ பெற்‌ 
பெண்ணினைப்‌ புணர்ந்து யிர்க்குப்‌ பேரின்ப மளித்த 
[தோரா 


ச 


போகடியா யிருந்து யிர்க்குப்‌ போகத்தைப்‌ புரித லோரா 


“யோதியா யோகமுத்தி யுதவுத லதுவு: மோரார்‌ 


வேகயா னாற்போற்‌ செய்க வீனையினை வீட்ட லோரார்‌ 
ஊூயா மூட ரெல்லா மும்பரி ~ொருவனென்பார்‌.? 


24 தில்லைத்‌ இிருஈடனம்‌ 


* உலகமே யுருவ மாக யோநீக ஞறுப்ப தாக , 
இலகுபே ரிச்சா ஞானக்‌ கிரியையுட்‌ கரண மாக 
அலகிலா வுயீர்கட்‌ கெல்லா மறிவீனை யாக்கி யைந்து 
ஈலமிகு தொழில்க ளோடு நாடக நடிப்ப னாதன்‌."" 


அரங்கத்திலே புகுந்து நடிக்கின்ற கூத்தற்கு உருவுமுறுப்‌ 
ரம்‌ கரணமும்‌ பயனுந்‌ தொழிலும்‌. அமைந்தவாறே, சிதா 
காசமாகிய அரங்கத்து நடிக்கும்‌ பரம நாடகனாகிய 
மதல்வனுக்கும்‌ அசித்துப்‌ பிரபஞ்சம்‌ தூல உருவமாக 
யும்‌, சித்துப்‌ பிரபஞ்சம்‌ உறுப்புக்களாகவும்‌, இச்சை 
நானக்கிரியைகள்‌ கரரைமாகவும்‌, உயிர்கட்கு அறிவினை 
பாக்கிவைத்தல்‌ பயனாகவும்‌, பஞ்சகிருத்திய விரிவே 
த்‌ அமைந்து நின்றன. ்‌ 
தோற்றப்‌ பொருளனை த்திலுல்கும்‌ ஆகாசம்‌ ஆதார 
மன முன்னர்க்‌ கூறினாம்‌. ' இவ்வாகாசம்‌ ஓலிபற்றி 
யெழுவது ; ஆதலால்‌ இறைவனுடைய 
[த்சகிகுத்திய கையிலேந்திய டமருகம்‌ லிக்குறிப்‌ 
வடிவத்தின்‌ பின்‌ வழி வந்த ஆகாசத்துக்கு உற்பத்‌ 
்‌ இலக்ஷணம்‌ தித்‌ தானமானது. ஆதலால்‌ அனைத்‌ 
அப்‌ பொருட்களுக்கும்‌ உற்பத்தித்தான ', 
எயிற்று. *அஞ்சன்மின்‌ என்னுங்‌ குறிப்பிலைக்‌ காட்‌ 
ம்‌ அபயகரம்‌ காத்தற்றொழிலைச்‌ செய்கின்றது. கையி 
லந்திய அக்கினி சங்காரத்‌ தொழிலைச்‌ செய்வது. 
ஊயலகன்‌ ஆணவ வடிவம்‌ ; அவனை மிதித்த இருப்பா தம்‌ 


தில்லைத்‌ திருஈடனம்‌ 25 
மறைத்தற்றொழிலைக்‌ காட்டுவது, தூக்கிய திருப்பாதத்‌ 
தின்‌ நீழலில்‌ இந்த கலியுகத்திற்றுனும்‌ திருநாளைப்‌ 

* போவார்‌ நாயனாரென்னும்‌ நந்தனாரும்‌, திருவாதவூரடி. 
களும்‌ அடைசதார்கள்‌. 

சிதம்பரத்தில்‌ சிற்சபையிலே, நடராஜ மூர்த்திக்கு 

வலப்பக்கத்திலே மாசுபடியா “ஆகாய 

Sar ரகசியம்‌ மூர்த்தமாகிய சிதம்பர “ரகசியம்‌ இருக்‌ 

கின்றது. இம்மூர்த்தம்‌ நாமரூபவிகற்‌ 


பப்படாதது; ஆதலினால்‌ வ்‌ Ti 
குரியது 


“ சன்மார்க்க ஞானமதின்‌ பொருளும்‌ க 
சமயசங்கே தப்பொருளு௩்‌ தானொன்‌ ரகப்‌ 
பன்மார்க்க நெறியிலுங்‌ கண்ட இல்லை 
'பகர்வரிய தில்லைமன்றுட்‌ பார்த்த போதங்‌ 
கென்மார்க்க மிருக்குதெல்லாம்‌ வெளியே யென்ன 
வெச்சமயத்‌ தவர்களும்வந்‌ திறைஞ்சா நிற்பர்‌ 
கன்மார்க்க கெஞ்சமுள வெனக்குந்‌ தானே 
கண்டவுட'னானந்தங்‌ காண்ட லாகும்‌" 


எனத்‌ தாயுமான சுவாமிகள்‌ கூறிய செய்யுளை நோக்குக. 
காஞ்சியிற்‌ பிருதுவி மூர்த்தமாகவும்‌, திருவானைக்காவில்‌ 
அப்புமூர்த்தமாகவும்‌, திருவண்ணாமலையிற்‌ றேயு மூர்த்த 
மாகவும்‌, திருக்காளத்தியில்‌ வாயு மூர்த்தமாகவும்‌, சூரிய 
விம்பத்திற்‌ சூரிய மூர்த்தமாகவும்‌, சோமநாதத்திற்‌ 


26 i தில்லைச்‌ திரு௩டனம்‌ 
சந்திரமூர்த்தமாகவும்‌, அனை த்துயீர்களிடத்திலும்‌ பசு 
பதியாகவும்‌ அமர்ந்த முதல்வன்‌ சிதம்பர ரகசியத்தில்‌ 
ஆகாய மூர்‌ த்தமாக வீளங்குவான்‌. 

ஐந்தொழில்களும்‌ அந்த கடனத்தினால்‌ நடந்தேறு 
இன்றன வெனவுணர்ந்தோம்‌. நாம்‌ கூத்திரப்பாவை; 

கயிற்றை யியக்கி நம்மை யாட்டுபவன்‌ ' 

ஆநந்த நடனம்‌ ஈடராஜன்‌. தில்லைமன்றுணடிக்கன் ற 
திரு௩டனத்தைக்‌ கண்டு தரிசித்தோர்‌ 
மேலான உண்மைப்‌ பொருளைக்‌ கண்டு தெளிந்து பிறவிப்‌ 
பயனைப்‌  பெறுவார்களாதலினால்‌, ' தெரிசிக்க முத்தி 
தருஞ்‌ சிவசிதம்பரம்‌ * என ஆன்றோர்‌ கூறினார்‌. 


ட 


ப செய்ஞ்ஞின்ற நீல மலர்கின்ற தில்லைச்சிற்‌ தம்பலவன்‌ 
மைஞ்ஞின்ற வொண்கண்‌ மலைகள்‌ கண்டு மகிழ்ந்து நிற்க 
கெய்ஞ்ஞின்‌ றெரியும்‌ வீளக்கொத்த நீல மணிமிடற்றான்‌ 
கைஞ்ஞின்ற வாடல்கண்‌ டாற்பிள்ளை க்‌ கண்கொண்டு 

[காண்பதென்னே..? 


| 


{ 

இல்லைத்‌ இரு௩டனத்தைக்‌ கண்டு தரிசித்த கண்ணினாலே 
பின்னர்ச்‌ காண்பதற்குத்‌ தகுந்த பொருள்‌ வேறு இல்லை 
யாதலால்‌, மைதிட்டிய ஒள்ளிய கண்ணினையுடைய 
'உமாதேவியார்‌ கண்டு ர்கிழ்ந்து நிற்ப, எம்மிறைவன்‌ 
கனகசபையின்‌ கண்ணே எந்நாளும்‌ செய்கின்ற 
(அனந்த ஈடனத்தைக்‌ காண்பதே கண்ணினைப்‌ பெற்ற 
பயனாகும்‌. 


தில்லைத்‌ திரு௩டனம்‌ 27 
“குனித்த புருவழுங்‌ கெவ்வைச்செவ்‌ வாயிற்குமிழ்‌ 
[சிரிப்பும்‌ 
பனித்த சடையும்‌ வனங்கள்‌ மேனியிற்‌ பால்‌ 
[வெண்ணீறும்‌ 


இனித்த மூடைய டத்தோ பாதமுங்‌ காணப்பெற்றால்‌ 
மனித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவ தேயிந்த வையகத்தே.” 


இருச்சிற்றம்பலம்‌. 


உ காதாக நகு ததத த க்‌ 


* இருக்கபிலாயகரி யாத்திரை” 


ஸ்ரீ த்பவானந்த சுவாமிகளால்‌ இயற்றப்பட்ட 
இச்சிறந்த நூல்‌ யாத்திரையைப்பற்றி எழுதிய 
வெறும்‌ விவர நரலல்ல. உடலுயிர்‌ உள்ளம்‌ 
மூன்றிற்கும்‌ உணவை ஊட்டும்‌ அரிய நூல்‌ இது 
என்பதை இதனை வாங்கி வாசிப்பவர்கள்‌ உணரப்‌ 
பெறுவர்‌. வாசிக்கும்போதே இவ்வழகான கைப்‌ புத்‌ 
தகம்‌ நம்மைச்‌ சிவபிரானுறையும்‌ கயிலயங்கிரிக்கு 
ஈர்த்துச்‌ செல்லுகிறது. தமிழர்களால்‌ மிகவும்‌ 
பேரற்றப்படும்‌ இப்புத்தகத்தின்‌. விலை த. 1-2-0 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து இதர வெளியீடுகட்கு 
விரிவான புத்தக ஜாபிதாவை எழுதிப்பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. ட 
ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌ 
மயிலாப்பூர்‌, சென்னை. 


னல, 


5252525252525252520 00003௮௦௧௦௮ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
(1921-ல்‌ ஸ்தாபிக்கப்பட்ட து) 
சமய வளர்ச்சிக்காகத்‌ தோண்பேரியும்‌ 
சிறந்த தமிழ்மாத வெளியீடு 
அடியார்கள்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிய 
ட பாக்கள்‌ 
3 உயர்ந்தோர்‌ க அம்‌ உறுதி மொழிகள்‌ 
5K சாஸ்‌ இரங்களின்‌ உட்பொருள்‌ விளக்கம்‌ 
3 ஆன்ம தத்துவ ஆராய்ச்சி 
8 அடியார்களது சரிதங்கள்‌ 
916 ஸ்ரீராம இருஷ்ணர்‌ விவேகானந்த சுவாமிகளது 
அருள்‌ மொழிகள்‌ 


இன்னோரன்ன கட்டுரைகள்‌ கொண்ட. 


வருட சந்தா கூ. 3 தனிப்பிரதி அணா 6. 
சம்‌ தா சேர்க்கும்‌, மாதங்கள்‌ தை, ஆடி மா தங்கள்‌ 
மட்டுமே, : 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை. 


> பாபா னியா லிமாலாலாமாலாலா லி மாலாமாலி ல்‌ லலி லி வல ன னன ன, 


பக்தி மார்க்கம்‌ 
இது ஆத்மாவுக்கு ஆத்மா உபதேசிக்கும்‌ 
பாவனையில்‌ எழுதப்பட்ட ஒப்பற்ற உயர்ந்த 
நூல்‌. - இப்புத்தகத்திலுள்ள உயர்ந்த வாக்கி 


யங்கள்‌ படிப்போ அ இருதயம்‌ வசை ஊடுருவிச்‌ 


சென்று அங்கே நிலைபெற்றுவிடும்‌. பக்தி, 


பது த்து த து அது து எயுகபு கப பப கபய ய பாயகம்‌ 


பரிசுத்தம்‌, உறுதி, பயமின்மை, சரணாகதி 


என்னும்‌ ஐர்து தலையங்கங்களுடன்‌ 60 பக்கங்‌ 


ஸ்லின்‌ சலப மப பபற னால்‌ து து து அதுத ர்க்‌ 


்‌ தமிழ்‌ நாட்டு பக்த சிகாமணிகளின்‌ 
8 i 
ப ஞானப்‌ பொக்கிஷம்‌ i 
i 
! | திரு அருள்‌ மொழி 
ர்‌ x [1] ற ந்‌ \ 4 
$ 
ஒகே ச 
Meat ்‌ 
்‌ x டி. ஆ ர 
ப்‌ ரசம்‌ இவ்வியப்‌ பிரபந்தம்‌ % 
ம த்தா ஈறுக்கத்‌ தொகுத்த 500 1 
i 1 4” பற்றிய விரிவான ம 
ப்‌ தலியன அடங்கியது i 
பது தது தது து ல்‌ ம 


